GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[Regd . No . TN /CCN /467 /2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


Ash 


ALFRED 


DIA 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOVERN 


NAD 


AD 


Dersom 


RUTH 
A 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 1 


UMPHS 


No . 27 ] 


CHENNAI, WEDNESDAY, JULY 3 , 2019 
Aani 18 , Vikari, Thiruvalluvar Aandu - 2050 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சியர் , சென்னை 


நில அளவை முடிவான அறிவிப்பு 


சோழிங்கநல்லூர் வட்டம் , செம்மஞ்சேரி கிராமம் முன்னோடி கிராமமாக தேர்வு 
செய்யப்பட்டது மறுநில அளவை பணிகளை துவங்குவது குறித்த அறிவிக்கை .... 


88 


DTP _ VI-2 ( 27 ) 


1871 


88 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சியர் , சென்னை . 

நில அளவை முடிவான அறிவிப்பு 
சோழிங்கநல்லூர் வட்டம் , செம்மஞ்சேரி கிராமம் முன்னோடி கிராமமாக தேர்வு செய்யப்பட்டது மறுநில அளவை பணிகளை 

துவங்குவது குறித்த அறிவிக்கை 

(ந .க . ஆ 1/4628/18 ) 


முதலாவது வெளியீடு 
No. VI(2 )/67 /2019 . 

1923 - ம் ஆண்டு தமிழ்நாடு நில அளவையையும் எல்லைகளையும் குறித்த சட்டம் VIII பிரிவு 6(1) ன் கீழ் தனக்குள்ள அதிகார 
ஒப்படைப்பின்படி அடியில் கையொப்பமிட்டிருக்கிறவர்கள் 1923 - ம் ஆண்டு தமிழ்நாடு நில அளவையையும் எல்லைகளையும் குறித்த 
சட்டம் VIII 6 - வது பிரிவு 1 - வது உட்பிரிவின்படி இதனால் அறிவிக்கப்படுவது யாதெனில் சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் 
வட்டம் கிராம எண் செம்மஞ்சேரி கிராமத்தில் 1923- ம் ஆண்டு தமிழ்நாடு நில அளவையையும் எல்லைகளையும் குறித்த சட்டம் 
VIII - ல் சொல்லப்பட்ட வழிவகைப்படி கடாஸ்டரல் முறையில் நவீன நில அளவை கருவியான DGPS - RTK மூலம் மறு நில அளவைப்பணி 
2019 - ம் ஆண்டு மார்ச் திங்களில் தொடங்கப்படும் . 


அச்சமயம் மேற்படி கிராம எல்லைக்குள் பதிவு பெற்ற நில உரிமையாளர்கள் அல்லது நிலங்களின் மீது பற்றுள்ளவர்கள் என 
கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு சொந்தமான எல்லைகளை காட்டும் பொருட்டும் அவை தொடர்பான தகவல்களை 
தெரிவிக்கும் பொருட்டும் நேரடியாகவோ அல்லது அவர்களின் அதிகாரம் அளிக்கப்பெற்றவர்கள் மூலமாகவோ குறிப்பிட்ட காலத்திலும் 
இடத்திலும் அதற்கு பிறகு அவ்வப்போது அழைக்கப்படும் பொழுதும் உடனிருந்து உரிமை கொண்டாடும் நிலங்களின் எல்லைகளை 
காட்டவும் நிலஅளவைக்கு தேவைப்படும் விவரங்களை வழங்கவும் வேண்டும் . 


மேற்படி நில அளவை பணிகள் , கீழ்க்குறிப்பிட்டுள்ள நில அளவை அலுவலரின் நேர் விசாரணையின் கீழ் நடைபெறும் , 
நில அளவை சம்பந்தமான எல்லா மனுக்களையும் கீழ்க்கண்ட முகவரிக்கு அனுப்பவேண்டும் . 

நகர அளவை ஆய்வாளர் நில அளவை பதிவேடுகள் துறை , சென்னை - 1 


நவீன நில அளவை கருவியான DGPS - RTK மூலம் மறு நிலஅளவைப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கிராமம் விவரம் 


சென்னை மாவட்டம் , சோழிங்கநல்லூர் வட்டம் , செம்மஞ்சேரி கிராமம் . 


சென்னை , 
2019 ஜூன் 11 . 


அ . சண்முகசுந்தரம் , 
மாவட்ட ஆட்சியர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


